﻿229. இவ்வாறு (மனைவியைத் திரும்ப அழைக்க உரிமையுள்ள) "தலாக்" இரண்டேதான். பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழலாம்; அல்லது நன்முறையில் (அவளை) விடுவித்து விடலாம். (தம்பதியர்) இருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டமாட்டார்கள் என அஞ்சினால் தவிர, அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய பொருள்களிலிருந்து எதையும் (திருப்பி) எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதியில்லை. அவ்விருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டமாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அவள் எதையேனும் ஈடாகக் கொடு(க்க, அதை ஏற்று கணவன் மணவிலக்கு அளி)ப்பதில் இருவர்மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும். எனவே, இவற்றை மீறாதீர்கள். அல்லாஹ் வின் வரம்புகளை மீறுவோரே அநீதியிழைத்தோர் ஆவர்.
230. பின்னர் அவன் (மூன்றாவது முறையாக) அவளுக்கு மணவிலக்கு அளித்துவிட்டால், பிறகு அவள் அவனல்லாத வேறொரு கணவனை மணக்காத வரை அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள். ஆனால், அ(வ்விரண்டாம் கண)வனும் அவளுக்கு மணவிலக்கு அளித்து, அந்த(ப் பெண்ணும் முதல் கணவனுமாகிய) இருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டுவோம் என்று கருதினால், அவ்விருவரும் (திருமணத்தின் மூலம்) சேர்ந்துகொள்வது அவர்கள்மீது குற்றமாகாது. இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும். அறிந்துகொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் தெளிவுபடுத்துகின்றான்.
--------------------------------------------------------------
இஸ்லாத்தின் ஆரம்பக் காலத்தில் ஓர் ஆண் தன் மனைவியை நூறு முறை விவாகரத்துச் செய்தாலும், அவள் "இத்தா" மேற்கொள்ளும்போது அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்வதற்கு அவனுக்கு உரிமை இருந்தது. இதனால் பெண்கள் கடும் தொல்லைகளுக்கு ஆளானார்கள். எனவே, இந்த நடைமுறையை மாற்றி, அதிகபட்சம் மூன்று முறை விவாகரத்து அளிப்பதற்கு மட்டுமே கணவனுக்கு உரிமை உண்டு என அல்லாஹ்  வரைமுறைப்படுத்தினான்.

"தலாக்" சொல்லும் முறை 
------------------------------------------
முதலாவது மற்றும் இரண்டாவது முறை விவாகரத்துச் செய்தால் மனைவி "இத்தா"வில் இருக்கும்போது அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ளலாம். ஆனால், மூன்றாவது முறையும் விவாகரத்துச் செய்துவிட்டால், அவளைப் பிரிந்துவிட வேண்டும் என்ற நடைமுறையை அல்லாஹ்  உருவாக்கினான். அல்லாஹ்  கூறுகின்றான்: "தலாக்" இரண்டேதான். பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழலாம்; அல்லது நன்முறையில் (அவளை) விடுவித்துவிடலாம்.
இந்த வசனம் குறித்து இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இதற்கு முந்தைய (228ஆவது) வசனம், மூன்று முறை விவாகரத்துச் செய்தாலும் மனைவியைத் திரும்ப அழைத்துக்கொள்வதற்குக் கணவனுக்கு உரிமை உண்டு என்பதை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது.
இதை மாற்றும் வகையிலேயே "(மனைவியைத் திரும்ப அழைக்க உரிமையுள்ள) தலாக் இரண்டேதான்" என்று இந்த வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
உர்வா பின் அஸ்ஸுபைர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் தம் மனைவியிடம் "நான் உன்னை விவாகரத்தும் செய்யமாட்டேன்; உன்னுடன் சேர்ந்தும் வாழமாட்டேன்" என்று கூறினார். அவருடைய மனைவி "அது எவ்வாறு முடியும்?" என்று கேட்டார்.
அதற்கு அவர், "நான் உனக்கு விவாகரத்து அளிப்பேன். பின்னர் உனது "இத்தா"க் காலம் முடிவதற்குள் உன்னைத் திரும்ப அழைத்துக்கொள்வேன்" என்று கூறினார். இதைக் கேட்ட அவருடைய மனைவி அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து இதைத் தெரிவித்தார். அப்போதுதான் இந்த வசனம் (229) அருளப்பெற்றது.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (ஆரம்பக் காலத்தில்) "தலாக்" (மணவிலக்கு) அளிப்பதற்கு எந்த வரைமுறையும் இல்லாமலிருந்தது. ஒருவர் தம் மனைவிக்கு மணவிலக்கு அளித்துவிட்டு "இத்தா"க் காலம் முடிவதற்குள் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்வார். (இவ்வாறு எத்தனை முறை வேண்டுமென்றாலும் மனைவிக்கு மணவிலக்கு அளித்துவிட்டு மீண்டும் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ளலாம்.)
இந்நிலையில், மக்களுக்கு மத்தியில் இருந்துவந்த இந்த நடைமுறைப்படி ஓர் அன்சாரித் தோழர் தம் மனைவியிடம், "அல்லாஹ் வின் மீதாணையாக! நீ என்னிடமிருந்து பிரியவும் அனுமதிக்கமாட்டேன்; கணவன் என்ற முறையில் (என்னுடன்) சேர்ந்து வாழவும் அனுமதிக்கமாட்டேன்" என்று கூறினார். அதன்படி, அவளுக்கு மணவிலக்கு அளித்துவிட்டு, அவளது "இத்தா"க் காலம் முடிவதற்குள் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்வார்.
இவ்வாறு பல முறை அவர் செய்து வந்தபோதுதான் இந்த வசனத்தை (229) அல்லாஹ்  அருளி, மணவிலக்கை மூன்று நிலைகளாக வரையறுத்தான். மூன்று முறை மணவிலக்கு அளித்துவிட்டால், அவள் வேறொரு கணவனை மணந்து அவன் அவளுக்கு மணவிலக்கு அளித்த பின்னர்தான் முதல் கணவன் மீண்டும் அவளை மணந்துகொள்ள முடியும்.

முதல் இரு "தலாக்"கிற்குப் பின்...  
------------------------------------
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: "பின்னர் முறைப்படி சேர்ந்துவாழலாம்; அல்லது நன்முறையில் விடுவித்து விடலாம்".
அதாவது (மனைவியை) முதலாவது அல்லது இரண்டாவது முறை விவாகரத்துச் செய்யும் கணவன் இரு நிலைகளில் ஒன்றை மேற்கொள்ளலாம். அவளைத் திருத்த வேண்டும்; அவளுக்கு உதவ வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அவளது "இத்தா"க் காலம் முடிவதற்குள் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ளலாம்.
அல்லது "இத்தா"க் காலம் முடிவதற்குள் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ளாமல், தனது பொறுப்பிலிருந்து அவளைக் கணவன் விடுவித்துவிடலாம். அவளது உரிமையில் எதையும் அபகரித்துக்கொள்ளாமலும், அவளால் எந்தத் தீங்கும் ஏற்படாமலும் நல்ல முறையில் அவளுக்கு விவாகரத்து அளிக்க வேண்டும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் தம் மனைவிக்கு இரண்டு முறை மணவிலக்கு அளித்துவிட்டால், மூன்றாவது முறை மணவிலக்கு அளிக்கும் விஷயத்தில் அவர் அல்லாஹ் வை அஞ்சிக்கொள்ளட்டும். (முதலாவது அல்லது இரண்டாவது தடவை மணவிலக்கு அளித்த காலகட்டத்திலேயே அவளைத் திரும்ப அழைத்து) அவளுடன் முறைப்படி சேர்ந்து வாழட்டும். அல்லது நல்ல முறையில் அவளை விடுவித்து விடட்டும்; அவளுடைய உரிமைகளில் எதையும் பறிக்க வேண்டாம்.
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! "தலாக் (மணவிலக்கு) இரண்டேதான்" என அல்லாஹ்  கூறியுள்ளான். மூன்றாவது முறை மணவிலக்கு அளிப்பதைப் பற்றி எந்த இடத்தில் குறிப்பிட்டுள்ளான்" என்று கேட்டார்.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "(இதன் தொடரிலேயே) "பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழலாம். அல்லது நன்முறையில் (அவளை) விடுவித்து விடலாம்" என அல்லாஹ்  கூறியுள்ளான்" என்று சொன்னார்கள்.
பின்னர் அல்லாஹ்  கூறுகின்றான்: "அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய பொருள்களிலிருந்து எதையும் (திருப்பி) எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமையில்லை".
அதாவது (உங்கள் மனைவியர்) உங்களிடமிருந்து விவாகரத்துப் பெறுவதற்காக, நீங்கள் ஏற்கெனவே அவர்களுக்குக் கொடுத்த மணக்கொடை முழுவதையும், அல்லது அதில் சிறிதளவை ஈடாகத் தரும்படி அவர்களை நெருக்கடியில் தள்ளாதீர்கள்; அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தாதீர்கள்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவர்கள் பகிரங்கமான இழிச் செயலைச் செய்தாலன்றி, நீங்கள் அவர்களுக்குக் கொடுத்த பொருள்களில் எதையும் (அவர்களிடமிருந்து) பிடுங்கிக்கொள்வதற்காக அவர்களைத் துன்புறுத்தாதீர்கள். (4:19)
ஆனால், மனைவி மனமுவந்து அளிப்பதைக் கணவன் பெற்றுக்கொள்ளலாம். மற்றோர் இடத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அதில் எதையாவது அவர்கள் மனமுவந்து அளித்தால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை நீங்கள் உண்ணுங்கள் (4:4).

"குலா"முறை 
-----------------
தம்பதியரிடையே சச்சரவு ஏற்பட்டு, கணவன்மீது மனைவி அதிருப்தி அடைந்ததால், அவனுடன் சுமுகமாக வாழ இயலாதவளாக இருக்கலாம். அதையடுத்து கணவனின் உரிமைகளும் பாதிக்கப்படலாம். (கணவன் சேர்ந்துவாழ விரும்பினாலும், மனைவி அதை விரும்பாததால் பிரிந்துவிட அவள் முன்வரலாம்.)
இந்நிலையில், மனைவிக்குக் கணவன் ஏற்கெனவே கொடுத்திருந்த பொருளிலிருந்து எதையேனும் அவள் கணவனிடம் கொடுப்பதும், அதை அவன் பெற்றுக்கொண்டு விவாகரத்து அளிப்பதும் தவறாகாது. (இதையே "குல்உ" (குலா) என்பர்.)
இதையே பின்வருமாறு அல்லாஹ்  கூறுகின்றான்: (தம்பதியர்) இருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டமாட்டார்கள் என அஞ்சினால் தவிர, அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய பொருள்களிலிருந்து எதையும் (திருப்பி) எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதியில்லை. அவ்விருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டமாட்டார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அவள் எதையேனும் ஈடாகக் கொடு(க்க, அதை ஏற்று கணவன் மணவிலக்கு அளி)ப்பதில் இருவர்மீதும் குற்றமில்லை.
தகுந்த காரணமின்றி கணவனிடம் ஈட்டுப் பொருள் கொடுத்து விவாகரத்துக் கோரும் பெண் குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பின்வருமாறு கூறியுள்ளார்கள்: தகுந்த காரணமின்றி கணவனிடம் விவாகரத்துக் கோரிய பெண்ணுக்குச் சொர்க்கத்தின் வாடை தடுக்கப்பட்டுவிட்டது.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (தகுந்த காரணமின்றி கணவனிடம்) "குல்உ" (ஈட்டுப் பொருள் கொடுத்து விவாகரத்துப்) பெற்ற பெண்கள் நயவஞ்சகர்கள் ஆவர்.
மற்றோர் அறிவிப்பில் நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (தகுந்த காரணமின்றி) "குல்உ" (ஈட்டுப் பொருள் கொடுத்து விவாகரத்துப்) பெற்று கணவனைப் பிரிந்துவிட்ட பெண்கள் நயவஞ்சகர்கள் ஆவர்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அடிப்படைக் காரணம் எதுவுமின்றி கணவனிடம் விவாகரத்துக் கோரிய பெண், சொர்க்கத்தின் வாடையைக்கூட அடையமாட்டாள். சொர்க்கத்தின் வாடையானது, நாற்பது ஆண்டுகால நடை பயணத்தின் தொலைவிடத்தில் வீசும்.
கணவன்மீது மனைவிக்கு வெறுப்பு ஏற்பட்டுப் பிரச்சினை உருவாகும்போதுதான் "குல்உ" அனுமதிக்கப்படும். அப்போது அவள் கொடுக்கும் ஈட்டுப் பொருளைக் கணவன் பெற்றுக்கொள்ளலாம் என முற்கால மற்றும் பிற்கால அறிஞர்கள் பலர் கருத்துத் தெரிவித்துள்ளனர்.
இதற்கு ஆதாரமாக, இவ்வசனத்தில் இடம்பெற்றுள்ள "(தம்பதியர்) இருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டமாட்டார்கள் என அஞ்சினால் தவிர, அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய பொருள்களிலிருந்து எதையும் (திருப்பி) எடுத்துக்கொள்ள உங்களுக்கு அனுமதியில்லை" என்ற தொடரையே அவர்கள் காட்டுகிறார்கள்.
ஆக, கருத்து வேறுபாடு ஏற்பட்டு, இருவரும் தங்கள் கடமைகளைச் சரியாக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகும்போதுதான் "குல்உ"க்கு அனுமதியுண்டு. தகுந்த காரணமோ அடிப்படையோ இல்லாமல் பெண் "குல்உ" பெறுவதற்கு அனுமதியில்லை. இப்னு அப்பாஸ் (ரலி), அதாஉ, ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) உள்ளிட்ட பெரும்பாலான அறிஞர்கள் இதைத் தெரிவித்துள்ளனர்.
மாலிக் மற்றும் அல்அவ்ஸாயீ (ரஹ் ) ஆகியோர், "மனைவிக்குத் தீங்கு செய்யும் எண்ணத்தில் அவளிடமிருந்து பொருள் எதையேனும் பெற்றுக்கொண்டு, கணவன் அவளுக்கு மணவிலக்கு அளித்திருந்தால், அந்த மணவிலக்கு அவளைத் திரும்ப அழைப்பதற்கு வாய்ப்புள்ள மணவிலக்காகவே ("ரஜ்யீ தலாக்") கருதப்படும். மேலும், அவள் கொடுத்த பொருளையும் அவளிடமே திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும்" என்று கூறியுள்ளனர். "இந்த நடைமுறைப்படி மக்கள் செயல்படுவதையே நான் காண்கிறேன்" என மாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
தம்பதியரிடையே சச்சரவு ஏற்பட்ட நிலையிலேயே "குல்உ" அனுமதிக்கப்படும்போது, கருத்தொற்றுமை உள்ளபோது அது தாராளமாகவே செல்லும் என்பது ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் கருத்தாகும். அவர்களுடைய தோழர்கள் அனைவரும் இவ்வாறே கூறுகின்றனர்.

இஸ்லாத்தில் முதல் "குலா" 
-------------------------------------------
இந்த வசனம் ஸாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் (ரலி) மற்றும் அவருடைய துணைவி ஹபீபா பின்த் அப்தில்லாஹ்  பின் உபை பின் சலூல் (ரலி) ஆகியோர் தொடர்பாக அருளப்பெற்றது என இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஸாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் (ரலி) அவர்களின் துணைவி நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! (என் கணவர்) ஸாபித் பின் கைஸின் குணத்தையோ மார்க்கப்பற்றையோ நான் குறை கூறவில்லை. ஆனால், நான் இஸ்லாத்தில் இருந்துகொண்டே இறைநிராகரிப்புக்குரிய செயலைச் செய்துவிடுவேனோ என்று அஞ்சுகிறேன்" என்று கூறினார்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "ஸாபித் உனக்கு (மணக்கொடையாக) அளித்த அவரது தோட்டத்தை நீ அவருக்கே திருப்பித் தந்துவிடுகிறாயா?" என்று கேட்டார்கள். அவர், "ஆம் (தந்துவிடுகிறேன்)" என்று கூறினார்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (ஸாபித் அவர்களிடம்), "தோட்டத்தைப் பெற்றுக்கொண்டு அவளுக்கு ஒரு தடவை மணவிலக்கு அளித்துவிடுங்கள்" என்று கூறினார்கள்.
இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரீயில் பல அறிவிப்பாளர்தொடர் வழியாக வந்துள்ளது. அவற்றில் சில அறிவிப்புகளில், "அவருடன் என்னால் வாழமுடியவில்லை" என்று அவருடைய மனைவி (வெறுப்போடு) கூறியதாக இடம்பெற்றுள்ளது.
மற்றோர் அறிவிப்பில் பின்வருமாறு காணப்படுகிறது:
ஜமீலா பின்த் அப்தில்லாஹ்  பின் சலூல் (ரலி) அவர்கள் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ் வின் மீதாணையாக! (என் கணவர்) ஸாபித் பின் கைஸின் மார்க்கப்பற்றையோ குணத்தையோ நான் குறை கூறவில்லை. ஆனால், நான் இஸ்லாத்தில் இருந்துகொண்டே இறைநிராகரிப்புக்குரிய செயலைச் செய்துவிடுவேனோ என அஞ்சுகிறேன். (இதனால்) அவர்மீது ஏற்படும் கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை" எனக் கூறினார்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "ஸாபித் உனக்கு அளித்த அவரது தோட்டத்தை நீ அவருக்கே திருப்பித் தந்துவிடுகிறாயா?" என்று கேட்டார்கள். அவர், "ஆம் (தந்துவிடுகிறேன்)" என்று கூறினார்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "நீங்கள் அளித்த மணக்கொடையை மட்டும் திரும்பப் பெற்றுக்கொண்டு (அவருக்கு விவாகரத்து அளித்து)விடுங்கள். கூடுதலாக எதையும் கொடுக்க வேண்டியதில்லை" என்று ஸாபித் பின் கைஸுக்குக் கட்டளையிட்டார்கள்.
அப்துல்லாஹ்  பின் ரபாஹ்  (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஸாபித் பின் கைஸ் (ரலி) அவர்களின் துணைவியாரான ஜமீலா பின்த் அப்தில்லாஹ்  பின் உபை பின் சலூல் (ரலி) அவர்களுக்குத் தம் கணவர்மீது கோபம் ஏற்பட்டது. அப்போது நபி (ஸல்) அவர்கள் ஒருவரை அவரிடம் அனுப்பி அவரை அழைத்துவரச் சொன்னார்கள். பின்னர் அவரிடம், "ஸாபித்திடம் எதை வெறுக்கின்றாய்?" என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், "அல்லாஹ் வின் மீதாணையாக! அவரது மார்க்கப்பற்றையோ குணத்தையோ நான் வெறுக்கவில்லை. ஆனால், அவரது அருவருப்பான தோற்றத்தையே வெறுக்கிறேன்" என்று கூறினார்.
அப்போது அவரிடம் நபி (ஸல்) அவர்கள், "(அவர்) உனக்கு அளித்த அவரது தோட்டத்தை நீ அவருக்கே திருப்பித் தந்துவிடுகிறாயா?" என்று கேட்டார்கள். அவர், "ஆம் (தந்துவிடுகிறேன்)" என்று கூறினார். அவ்வாறு அவர் தோட்டத்தைத் திருப்பிக் கொடுத்ததும் அவர்களிருவரையும் முறைப்படி நபி (ஸல்) அவர்கள் பிரித்துவைத்தார்கள்.
முஸ்லிம்களில் அப்துல்லாஹ்  பின் உபை (ரலி) அவர்களின் சகோதரிக்குத்தான் முதன்முதலில் "குல்உ" நடந்தது.
அவர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வந்து, "அல்லாஹ் வின் தூதரே! எனக்கும் என் கணவருக்கும் எவ்விதத்திலும் பொருத்தமில்லை. (எங்களிருவருக்கும் திருமணம் முடிந்ததும், நான் இருந்த) கூடாரத்தின் திரையை விலக்கிப் பார்த்தபோது அவர் பலருடன் வந்துகொண்டிருந்தார். அவர்களில் இவர் மிகவும் கறுப்பராகவும், மிகவும் குள்ளமானவராகவும், அருவருப்பான தோற்றமுடையவராகவும் இருந்தார்" என்று கூறினார்.
அப்போது அவருடைய கணவர், "அல்லாஹ் வின் தூதரே! எனது சிறந்த சொத்தான தோட்டத்தை அவருக்கு நான் மணக்கொடையாக அளித்துள்ளேன். அதை அவர் என்னிடம் திருப்பித் தந்துவிட்டால் (நான் அவருக்கு விவாகரத்து அளித்துவிடுகிறேன்)" என்று கூறினார்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள் அவருடைய துணைவியிடம், "நீ என்ன சொல்கிறாய்?" என்று கேட்டார்கள். அவர், "ஆம் (தந்துவிடுகிறேன்); அவர் விரும்பினால் இன்னும் அதிகமாகக் கொடுக்கத் தயாராக இருக்கிறேன்!" என்று கூறினார். பின்னர் தோட்டத்தை அவர் திருப்பி ஒப்படைத்ததும் அவர்களிருவரையும் முறைப்படி நபி (ஸல்) அவர்கள் பிரித்துவைத்தார்கள்.

"குலா" கோரும் பெண் கொடுக்க வேண்டிய ஈட்டுப் பொருட்கள் 
------------------------------------------
மனைவி கணவனிடம் "குல்உ" கோரும்போது, கணவன் தன் மனைவிக்குக் கொடுத்த மணக்கொடையைவிட அதிகமாக ஈட்டுப் பொருள் பெறலாமா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது.
பெரும்பாலான அறிஞர்கள், இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று கருத்துத் தெரிவித்துள்ளனர். ஏனெனில், "அவள் எதையேனும் ஈடாகக் கொடு(க்க, அதை ஏற்றுக் கணவன் மணவிலக்கு அளி)ப்பதில் இருவர் மீதும் குற்றமில்லை" என அல்லாஹ்  பொதுவாகவே குறிப்பிட்டுள்ளான்.
இப்னு சமுரா (ரலி) அவர்களின் முன்னாள் அடிமையான கஸீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: கணவனுக்குக் கட்டுப்படாத ஒரு பெண் உமர் (ரலி) அவர்களிடம் கொண்டுவரப்பட்டாள். அப்பெண்ணைக் குப்பை நிறைந்த ஒரு வீட்டில் (தனியாக) தங்கவைக்கும்படி உமர் (ரலி) அவர்கள் கட்டளையிட்டார்கள்.
பின்னர் அந்தப் பெண்ணை அழைத்து "நேற்றிரவு எப்படியிருந்தாய்?" என்று கேட்டார்கள். அதற்கு அவர், "நீங்கள் என்னைத் தனியாக அடைத்துவைத்த இந்த இரவைத் தவிர நான் அவருடன் இருந்த நாட்களில் எனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை" என்று கூறினார்.
அப்போது உமர் (ரலி) அவர்கள் அவருடைய கணவரிடம், "உம்முடைய மனைவியின் காதணியை ஈடாகப் பெற்றாவது அவருக்கு விவாகரத்து அளித்துவிடுங்கள்" என்று கூறினார்கள்.
மனைவியின் பின்னலில் கட்டும் கயிற்றைத் தவிர (அவளுடைய அனைத்துச் சொத்துகளுக்கும் ஈடாக) "குல்உ" நிகழ்ந்தாலும், அதையும் உஸ்மான் (ரலி) அவர்கள் அனுமதித்துள்ளார்கள் என்று இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
ருபய்யிஉ பின்த் முஅவ்வித் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: என் கணவர் என்னிடம் வரும்போது மிகக் குறைந்த அளவிலேயே எனது நலனில் அக்கறை காட்டுவார்; என்னிடமிருந்து சென்றுவிட்டால் எனக்கு எந்த நன்மையும் செய்யமாட்டார்.
இந்நிலையில், ஒரு நாள் நான் சறுகிவிட்டேன். பின்னர் அவரிடம், என் பொருள் அனைத்தையும் ஈடாகக் கொடுத்து உங்களிடமிருந்து பிரிந்துவிடுகிறேன் என்றேன். அவரும் சரி என்றார். அவ்வாறே செய்தேன்.
பின்னர் என் தந்தையின் சகோதரர் முஆத் பின் அஃப்ரா (ரலி) அவர்கள் உஸ்மான் (ரலி) அவர்களிடம் புகார் செய்தார்கள். அப்போது உஸ்மான் (ரலி) அவர்கள் இந்த "குல்உ" செல்லும் என்று அறிவித்தார்கள். மேலும், என் தலைப் பின்னலில் கட்டும் கயிற்றைத் தவிர அனைத்துப் பொருளையும் (என்னிடமிருந்து) எடுத்துக்கொள்ளும்படி என் கணவருக்குக் கட்டளையிட்டார்கள்.
எனவே, மனைவியின் தலைப் பின்னலில் கட்டும் கயிற்றைத் தவிர மனைவியின் அனைத்துச் சொத்துகளையும் -அது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் சரியே- பெற்று விவாகரத்து அளிப்பதற்கு அனுமதியுண்டு. இப்னு உமர், இப்னு அப்பாஸ் (ரலி), முஜாஹித் (ரஹ் ) ஆகியோரும் இவ்வாறே கூறியுள்ளனர். மாலிக் மற்றும் ஷாஃபி (ரஹ் ) அவர்களின் கருத்தும் இதுவே. இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களும் இக்கருத்தையே ஆதரித்துள்ளார்கள்.
அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களின் தோழர்கள் கூறுவதாவது: மனைவியின் தொல்லைகளினால் கணவன் "குல்உ" (ஈட்டுப் பொருள் பெற்று அவளுக்கு விவாகரத்து) அளிக்கும்போது, அவன் அவளுக்குக் கொடுத்த மணக்கொடையை ஈடாகப் பெற்றுக்கொள்ளலாம். அதைவிட அதிகமாக எதையும் பெறக் கூடாது.
ஆனால், நீதிமன்றத் தீர்ப்பின்படி கூடுதலாகவும் அவன் பெறலாம். கணவனின் தொல்லைகளினால் மனைவி "குல்உ" கோரும்போது, அவளிடமிருந்து எந்தப் பொருளையும் கணவன் பெற்றுக்கொள்ளக் கூடாது. நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் மட்டும் அதை அவன் ஏற்கலாம்.
மனைவிக்குக் கணவன் அளித்த மணக்கொடைக்கு மேலாக எதையும் அவன் பெற்றுக்கொள்ளக் கூடாது என இமாம் அஹ் மத் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள். சயீத் பின் அல்முசய்யப் மற்றும் அதாஉ (ரஹ் ) ஆகியோரும் இவ்வாறே கூறியுள்ளனர்.
அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: "குல்உ" (ஏதேனும் பொருளைக் கொடுத்து விவாகரத்து) பெற விரும்பும் மனைவியிடம், அவளுக்குக் கணவன் கொடுத்த மணக்கொடையைத் தவிர வேறு எதையும் அதிகமாகப் பெறக் கூடாது. இதை மஅமர் (ரஹ் ) அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.
முன்பு கூறப்பட்ட இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களது அறிவிப்பு இதற்குச் சான்றாகும். நபி (ஸல்) அவர்கள் ஸாபித் பின் கைஸ் (ரலி) அவர்களிடம், அவர் தம் துணைவிக்கு மணக்கொடையாக அளித்த தோட்டத்தைத் தவிர வேறு எதையும் அதிகமாக மனைவியிடம் இருந்து பெறக் கூடாது எனக் கட்டளையிட்டார்கள்.
அதாஉ (ரஹ் ) அவர்களது அறிவிப்பில், ஏதேனும் பொருளை ஈடாகக் கொடுத்து விவாகரத்துக் கோர விரும்பும் பெண்ணிடம் கணவன் அவளுக்கு மணக்கொடையாகக் கொடுத்த பொருளைத் தவிர வேறு பொருளை அதிகமாகப் பெறுவதை நபி (ஸல்) அவர்கள் வெறுத்துள்ளார்கள் என்று காணப்படுகிறது.
எனவே, இவற்றை ஆதாரமாகக் கொண்டு, "அவள் (கணவனிடமிருந்து பிரிவதற்காக) எதையேனும் ஈடாகக் கொடுப்பதில்..." என்ற தொடருக்கு "அவள் (கணவனிடமிருந்து பிரிவதற்காக) கணவன் தனக்குக் கொடுத்த மணக்கொடையை ஈடாகக் கொடுப்பதில் குற்றமில்லை" என்றே விரிவுரையாளர்கள் பொருள் கூறியுள்ளனர்.
ஏனெனில், "நீங்கள் அவர்களுக்குக் கொடுத்த பொருள்களிலிருந்து எதையும் (திருப்பி) எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதியில்லை" என இதற்குமுன் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
(ஆனால் மனைவி கணவனிடமிருந்து "குல்உ" பெற விரும்பும்போது, அவன் அவளுக்குக் கொடுத்த மணக்கொடையை அவன் ஈடாகப் பெற்றுக்கொள்ளலாம். இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். அதைத் தவிர வேறு எதையும் அவன் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது.)
எனவேதான், இந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ்  கூறுகின்றான்: இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும். எனவே, இவற்றை மீறாதீர்கள். அல்லாஹ் வின் வரம்புகளை மீறுவோரே அக்கிரமக்காரர்கள் ஆவர்.

குலா, மணவிலக்கு ஆகுமா?  
------------------------------------
மனைவியிடம் ஈட்டுப் பொருளைப் பெற்று அவளுக்கு விவாகரத்து ("குல்உ") அளிக்கும்போது, அது "தலாக்" ஆகுமா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுவதாக ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: பொருளைக் கொடுத்துப் பெறும் எந்த அனுமதியும் "தலாக்" ஆகாது.
இப்ராஹீம் பின் சஅத் பின் அபீவக்காஸ் (ரஹ் ) அவர்கள் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம், "ஒருவர் தம் மனைவிக்கு இரண்டு முறை மணவிலக்கு அளித்துவிட்ட நிலையில், அவள் ஈட்டுப்பொருள் கொடுத்து அவனைவிட்டுப் பிரிந்து ("குல்உ" பெற்றுச் சென்று)விட்டாள்.
இந்நிலையில் அவர் (அவளுடைய "இத்தா"க் காலம் முடிந்ததும்) அவளை மீண்டும் திருமணம் செய்துகொள்ள முடியுமா? (அல்லது இந்த "குல்உ" மூன்றாவது "தலாக்" ஆகக் கருதப்பட்டு, அவள் வேறொரு கணவனைத் திருமணம் செய்து, அவனிடமிருந்து விவாகரத்துப் பெற்ற பின்னர்தான் முதல் கணவனைத் திருமணம் செய்ய முடியுமா)?" என்று கேட்டார்கள்.
அதற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "குல்உ" என்பது "தலாக்" (கணவன் அளிக்கும் மணவிலக்கு) அன்று. (எனவே, அவன் "இத்தா" முடிந்தவுடனேயே அவளை மீண்டும் மணந்துகொள்ளலாம்.) ஏனெனில், விவாகரத்து (தலாக்) தொடர்பாக இவ்வசனத்தின் ஆரம்பத்திலும் முடிவிலும் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
இரண்டுக்கும் இடையேதான் "குல்உ" பற்றி அல்லாஹ்  கூறுகின்றான். எனவே, "குல்உ" என்பது "தலாக்" ஆகாது" என்று கூறினார்கள். பின்னர் இந்த வசனத்தை (229) இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் ஓதிக்காட்டினார்கள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் இந்தக் கருத்தையே உஸ்மான், இப்னு உமர் (ரலி) ஆகியோரின் அறிவிப்புகள் உறுதி செய்கின்றன. அஹ் மத் (ரஹ் ) அவர்களின் கருத்தும், ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களின் பழைய கருத்தும் இதுதான். மேலும், இந்த வசனத்தை வெளிப்படையாகப் பார்க்கும்போதும் இவ்வாறே விளங்க முடிகிறது.
வேறுசிலர், "குல்உ" என்பது "தலாக் பாயின்" ஆகும். (அதாவது அவளை மீண்டும் மனைவியாக்கிக்கொள்ள வேண்டுமென்றால் அவளது "இத்தா"க் காலம் முடிந்த பிறகு அவளைப் புதிதாக மணந்துகொள்ள வேண்டும்.) மேலும், அவன் அவளுக்கு "குல்உ" (ஈட்டுப்பொருள் பெற்று விவாகரத்து) அளிக்கும்போது, அவன் மனத்தில் எவ்வாறு எண்ணினான் என்பதைப் பொறுத்தே "தலாக்"கின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் எனக் கூறுகின்றனர்.
இவ்வாறே மாலிக் (ரஹ் ), அபூஹனீஃபா (ரஹ் ) ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்களும் பிற்காலத்தில் இதையே ஆதரித்தார்கள்.
ஆனால், அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களின் மாணவர்கள் கூறுவதாவது: "குல்உ" அளிக்கும் கணவன் "குல்உ" அளிக்கும்போது, ஒன்று அல்லது இரண்டு "தலாக்" நிகழ்வதை மனத்தில் எண்ணினாலோ, அல்லது எந்த எண்ணமும் இல்லாமல் அவளுக்கு "குல்உ" அளித்தாலோ ஒரு "தலாக் பாயின்" நிகழும். மூன்று "தலாக்" நிகழ்வதை அவன் எண்ணினால், மூன்று "தலாக்" நிகழ்ந்துவிடும்.
"குல்உ" அளிக்கும்போது கணவன் "தலாக்" என்ற வார்த்தையைப் பயன்படுத்தவுமில்லை; பயன்படுத்தியதற்கான சான்றும் இல்லை என்றால், ஒரு "தலாக்"கூட நிகழாது என ஷாஃபிஈ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.

சட்ட விளக்கம் 
--------------------
"குல்உ" அளித்த கணவன், "குல்உ" பெற்ற மனைவியின் விருப்பமின்றி அவளது "இத்தா"க் காலம் முடிவதற்குள் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில், அவள் ஈட்டுப்பொருள் கொடுத்துக் கணவனிடமிருந்து விடுதலை பெற்றுவிட்டாள். நான்கு இமாம்களும் பெரும்பாலான அறிஞர்களும் இதையே வலியுறுத்தியுள்ளனர்.
சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "தலாக்" எனும் வார்த்தையைப் பயன்படுத்தாமல் "குல்உ" அளித்திருந்தால், அது பிரிவினை ஆகிவிடும். "இத்தா"க் காலத்தில் அவளைத் திரும்ப அழைக்க முடியாது. "தலாக்" எனும் வார்த்தையைப் பயன்படுத்தி "குல்உ" அளித்திருந்தால், "இத்தா"க் காலத்தில் அவளைத் திரும்ப அழைத்துக்கொள்ள முடியும். தாவூத் அழ்ழாஹிரீ (ரஹ் ) அவர்களும் இவ்வாறே கூறியுள்ளார்கள்.
ஆனால், "குல்உ" அளித்த கணவன் "இத்தா"க் காலத்திலேயே அவளைப் புதிதாக மணந்து, அவளை மனைவியாக்கிக்கொள்ளலாம் என அனைவருமே கூறியுள்ளனர். மற்ற சிலர், "இத்தா"க் காலத்தில் அவளை மணமுடிப்பதற்குப் பிற ஆண்களுக்கு அனுமதியில்லாததைப் போன்றே, "குல்உ" அளித்த கணவனுக்கும் அனுமதியில்லை எனக் குறிப்பிட்டுள்ளனர். இதை இப்னு அப்தில் பர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள். ஆனால், இக்கருத்து சரியானதன்று.

"குலா" செய்யப்பட்ட பெண்ணுக்கு மற்றொரு "தலாக்" செல்லுமா?  
----------------------------------------
ஏதேனும் ஒரு பொருளை ஈடாகக் கொடுத்து "குல்உ" பெற்று, கணவனைப் பிரிந்து "இத்தா"வில் இருக்கும் ஒரு பெண்ணுக்குக் கணவன் மற்றொரு "தலாக்" அளித்தால் அது நிகழுமா என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே மூன்று விதமான கருத்துகள் காணப்படுகின்றன.
1. "இத்தா"வில் இருக்கும் பெண்ணுக்கு மற்றொரு "தலாக்" அளிக்க இயலாது. ஏனெனில், அவள் ஈட்டுப் பொருள் கொடுத்துத் தன்னை (முழுமையாக) விடுவித்துக்கொண்டு, கணவனிடமிருந்து பிரிந்து சென்றுவிட்டாள். ஷாஃபிஈ (ரஹ் ), அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) ஆகியோர் இவ்வாறே கூறியுள்ளனர்.
2. அவன் அவளுக்கு "குல்உ" அளிக்கும்போதே இடைவெளியின்றி "தலாக்"கும் கூறிவிட்டால், அந்தத் "தலாக்" நிகழும்; இடைவெளி விட்டுத் தலாக் சொன்னால் அது நிகழாது என மாலிக் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள். உஸ்மான் (ரலி) அவர்கள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கு இது ஒத்திருக்கிறது என இப்னு அப்தில் பர் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
3. எந்த நிலையில் அவன் மற்றொரு "தலாக்" சொன்னாலும், அவள் "இத்தா"வில் இருக்கும்வரை, அது செல்லும். அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்கள், அவர்களுடைய மாணவர்கள், சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ, அல்அவ்ஸாயீ (ரஹ் ) ஆகியோர் இவ்வாறு கூறியுள்ளனர்.
பின்னர் அல்லாஹ்  கூறுகின்றான்: "இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும். எனவே, அவற்றை மீறாதீர்கள். அல்லாஹ் வின் வரம்புகளை மீறுவோரே அக்கிரமக்காரர்கள் ஆவர்." அதாவது அல்லாஹ்  உங்களுக்காக வரையறுத்துள்ள இந்தச் சட்டங்கள், அவன் ஏற்படுத்திய வரம்புகளாகும். எனவே, அவற்றை மீறாதீர்கள்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ்  சில வரம்புகளை ஏற்படுத்தியுள்ளான். அவற்றை மீறிச் சென்றுவிடாதீர்கள். அல்லாஹ்  சில கடமைகளை விதித்துள்ளான். அவற்றை வீணாக்கிவிடாதீர்கள். அவன் சிலவற்றைத் தடை செய்துள்ளான். அவற்றைச் செய்து களங்கப்பட்டுவிடாதீர்கள். உங்கள்மீதுள்ள கருணையால் சில விஷயங்களைப் பற்றிக் கூறாமல் விட்டுவிட்டான். -அது மறதியால் அன்று- அவற்றைப் பற்றிக் கேட்காதீர்கள்.
இந்த வசனத்தை (229) ஆதாரமாக் கொண்டு மூன்று "தலாக்"கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்துவது ஹராம் (தடுக்கப்பட்டது) ஆகும் என மாலிக் (ரஹ் ) உள்ளிட்டவர்கள் கூறியுள்ளனர்.
ஒரு தவணையில் ஒரு "தலாக்" மட்டுமே கூற வேண்டும். இதுவே நபி (ஸல்) அவர்கள் மக்களுக்குக் காட்டிய வழிமுறையாகும் என இவர்கள் கூறுகின்றனர். ஏனெனில், அல்லாஹ்  இந்த வசனத்தில் "தலாக் இரண்டேதான்" என்று கூறிவிட்டு "இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும். எனவே இவற்றை மீறாதீர்கள்" எனக் கூறியுள்ளான்.
ஒருவர் மூன்று "தலாக்"கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி மனைவியை விவாகரத்துச் செய்துவிட்டார் என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கூறப்பட்டது. உடனே நபி (ஸல்) அவர்கள் கோபத்துடன் எழுந்து, "நான் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துகொண்டிருக்கும்போதே, அல்லாஹ் வின் வேதத்தோடு விளையாடப்படுகிறதா?" என்று கேட்டார்கள். அப்போது ஒருவர் எழுந்து, "அல்லாஹ் வின் தூதரே! அவரை நான் கொன்றுவிடட்டுமா?" என்று கேட்டார்.

மூன்றாவது "தலாக்" அளித்துவிட்டால்...?  
----------------------------------------
அடுத்த வசனத்தில் (230) அல்லாஹ்  கூறுகின்றான்: பின்னர் அவன் (மூன்றாவது முறையாக) அவளுக்கு மணவிலக்கு அளித்துவிட்டால், பிறகு அவள் அவனல்லாத வேறொரு கணவனை மணக்கின்ற வரை அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள்.
அதாவது ஒருவர் இரண்டு முறை தம் மனைவிக்கு "தலாக்" அளித்துவிட்ட நிலையில், மூன்றாவது முறையும் அவளுக்குத் "தலாக்" அளித்துவிட்டால், அவள் அவரல்லாத வேறொரு கணவனை மணக்கின்ற வரை, அவர் அவளை மீண்டும் மணந்துகொள்ள முடியாது. "வேறொரு கணவனை மணக்கின்ற வரை" என்பதற்கு "வேறொரு கணவனை முறைப்படி மணந்து, அவன் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்கின்ற வரை" என்று பொருளாகும்.
எனவே, முறைப்படி திருமணம் செய்யாமல் ஒருவன் அவளுடன் உறவு கொண்டால் -அனைத்து உரிமையையும் பெற்ற அவளுடைய எசமான் அவளுடன் உறவுகொண்டாலும் சரியே- அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள். ஏனெனில், முறைப்படி திருமணம் செய்யாதவன், அவளுடைய கணவன் என்ற உரிமையைப் பெறமாட்டான்.
இவ்வாறே, முறைப்படி அவள் வேறொரு கணவனை மணந்துகொண்ட பிறகு, அவன் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்ளாமல் அவளை விவாகரத்துச் செய்துவிட்டாலும் அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள். இதற்கு இப்னு உமர் (ரலி) அவர்கள் அறிவிக்கும் பின்வரும் ஹதீஸ் ஆதாரமாக அமைந்துள்ளது.
"ஒருவர் ஒரு பெண்ணை மணந்து, அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவளுக்கு மூன்று "தலாக்" அளித்துவிட்டார். பின்னர் மற்றொருவர் அவளை மணந்து, அவரும் தாம்பத்திய உறவுக்கு முன்பே அவளுக்குத் "தலாக்" அளித்துவிட்டார். இந்நிலையில், அவள் முதல் கணவனை மணந்துகொள்ளலாமா?" என நபி (ஸல்) அவர்களிடம் கேட்கப்பட்டது.
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "அவள் அவனுடன் தாம்பத்திய சுகத்தையும், அவன் அவளுடன் தாம்பத்திய சுகத்தையும் அனுபவிக்காத வரை அவள் முதல் கணவனை மீண்டும் மணந்துகொள்ள முடியாது" என்று பதிலளித்தார்கள்.
அனஸ் பின் மாலிக் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "ஒருவர் தம் மனைவிக்கு மூன்று முறை "தலாக்" அளித்துவிட்டார். பின்னர் அவள் வேறொருவரை மணந்துகொண்டாள். இரண்டாவது கணவன் அவளுடன் தாம்பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவளை விவாகரத்துச் செய்துவிட்டார். இந்நிலையில், அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்படுவாளா?" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கேட்கப்பட்டது.
அதற்கு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இரண்டாவது கணவன் அவளுடன் தாம்பத்திய சுகத்தையும், அவள் அவனுடன் தாம்பத்திய சுகத்தையும் அனுபவிக்காத வரை அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள்" என்று கூறினார்கள்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: "ஒருவர் ஒரு பெண்ணை மணந்தார். பின்னர் அவர் அவளை விவாகரத்துச் செய்துவிட்டார். அதன் பிறகு அவள் வேறொருவரை மணந்துகொண்டாள். இவர் அவளுடன் தாம் பத்திய உறவு கொள்வதற்கு முன்பே அவளை விவாகரத்துச் செய்துவிட்டார். இந்நிலையில், அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்படுவாளா?" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் கேட்கப்பட்டது.
அதற்கு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இ(ரண்டாம் கண)வர் அவளுடன் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்காத வரை அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள்" என்று கூறினார்கள்.

ரிஃபாஆ அல்குரழீ (ரலி)  
---------------------------------
மேலும், ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: ரிஃபாஆ அல்குரழீ (ரலி) அவர்கள் ஒரு பெண்ணை மணந்துகொண்டார். பின்னர் அவளை விவாகரத்துச் செய்துவிட்டார். எனவே, அந்தப் பெண் வேறொருவரை மணந்து கொண்டார்.
பின்னர் அப்பெண்மணி நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, தம் கணவர் தம்முடன் (உறவு கொள்ள) வருவதில்லை என்றும், அவருக்கு (இன உறுப்பு) இந்த ஆடையின் குஞ்சம் போன்றுதான் இருக்கிறது என்றும் கூறினார். (மேலும், தாம் முதல் கணவருடன் வாழ விரும்புவதாகவும் சொன்னார்.)
அதற்கு நபி (ஸல்) அவர்கள், "நீ இவருடன் தாம்பத்திய சுகத்தையும், இவர் உன்னுடன் தாம்பத்திய சுகத்தையும் அனுபவிக்காத வரை (முதல் கணவரை மணந்துகொள்ள) முடியாது" என்று கூறினார்கள்.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: நானும் (என் தந்தை) அபூபக்ர் (ரலி) அவர்களும் நபி (ஸல்) அவர்களிடம் இருந்தபோது, ரிஃபாஆ அல்குரழீ (ரலி) அவர்களின் துணைவியார் நபி (ஸல்) அவர்களிடம் வந்து, "ரிஃபாஆ என்னை முழுமையாக விவாகரத்துச் செய்துவிட்டார். பின்னர் அப்துர் ரஹ் மான் பின் அஸ்ஸுபைர் என்னை மணந்துகொண்டார். ஆனால், அவருக்கு (இன உறுப்பு) இந்த (முகத்திரையின்) குஞ்சம் போன்றுதான் இருக்கிறது" என்று கூறினார். பின்னர் தமது முகத்திரையின் குஞ்சத்தை எடுத்துக்காட்டினார்.
இதை வாசலில் நின்றுகொண்டிருந்த காலித் பின் சயீத் பின் அல்ஆஸ் (ரலி) அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டிற்குள் வர அனுமதிக்கப்படவில்லை.
அப்போது அவர்கள் அபூபக்ர் (ரலி) அவர்களிடம், "அபூபக்ர் அவர்களே! அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் முன்னிலையில் இவ்வாறு பகிரங்கமாகப் பேசுகிறார்களே! அவர்களை நீங்கள் தடுக்கக் கூடாதா?" எனக் கேட்டார்கள். இதைச் செவியுற்ற அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் புன்னகைத்தார்கள். வேறெதுவும் செய்யவில்லை.
பின்னர் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் ரிஃபாஆ அவர்களின் துணைவியாரிடம், "நீங்கள் ரிஃபாஆவிடம் திரும்பிச் செல்ல விரும்புவதைப் போன்று தெரிகிறது. நீங்கள் இவருடன் (உங்களுடைய இரண்டாவது கணவருடன்) தாம்பத்திய சுகத்தையும், இவர் உங்களுடன் தாம்பத்திய சுகத்தையும் அனுபவிக்காத வரை அது முடியாது" என்று கூறினார்கள்.

"முஹல்லில்" சாபத்திற்குரியவன் 
-------------------------------------
மூன்று முறை "தலாக்" அளிக்கப்பட்ட பெண்ணை மறுமணம் செய்யும் இரண்டாவது கணவன், அவளுடன் வாழ விருப்பப்பட்டு அவளுடன் எப்போதும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை மணக்க வேண்டும். -இதுதான் திருமணத்தின் அடிப்படை விதியாகும்.- (அதன் பிறகு அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்டு, அவளை விவாகரத்துச் செய்ய நேரிட்டால் முதல் கணவன் மீண்டும் அவளை மணந்து கொள்ளலாம்.)
இமாம் மாலிக் (ரஹ் ) அவர்கள் மேலும் சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள்:
இரண்டாவது கணவன் முறைப்படி அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்டிருக்க வேண்டும். எனவே, அவனோ அவயோ இஹ் ராம் கட்டியிருக்கும்போது, அல்லது நோன்பு நோற்றிருக்கும்போது, அல்லது "இஃதிகாஃப்" இருக்கும்போது, அல்லது அவளது மாதவிடாய்க் காலத்தில், அல்லது பிரசவ இரத்தப் போக்குப் பருவத்தில் அவன் அவளுடன் உறவு கொண்டு, பின்னர் அவளை அவன் விவாகரத்துச் செய்திருந்தால் அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள்.
இதைப் போன்றே, இரண்டாவது கணவன் இஸ்லாமிய அரசுக்குக் கட்டுப்பட்டு வாழும் இறைமறுப்பாளராக இருந்தால், முதல் கணவன் முஸ்லிமாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு அவள் அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள். ஏனெனில், இறைமறுப்பாளர்களின் திருமணம் முஸ்லிமைப் பொறுத்தவரை செல்லாது.
முதல் கணவனுக்கு மீண்டும் அவளை மணமுடித்து வைப்பதற்காகவே அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவனைக் கண்டித்து ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன.
இவனுக்கே "அல்முஹல்லில்" (முதல் கணவனுக்கு வழி செய்பவன்) என்று பெயர். இந்த இரண்டாவது கணவன் அவளை மணமுடிக்கும்போதே தனது இந்த நோக்கத்தை வெளிப்படையாகக் கூறிவிட்டால், அத்திருமணமே செல்லாது என்று பெரும்பாலான அறிஞர்கள் கூறியுள்ளனர்.
1) இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: பச்சை குத்திவிடும் பெண்கள், பச்சை குத்திக்கொள்ளும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்துவிடும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்துக்கொள்ளும் பெண்கள், (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை (முதல் கணவனுக்கு) அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவன், (அவ்வாறு மணந்துகொள்ளத் தூண்டும்) முதல் கணவன் ஆகியோரை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சபித்தார்கள்.
2) அலீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: வட்டி உண்போர், வட்டியை உண்ணக் கொடுப்போர், வட்டி கொடுக்கல் வாங்கலில் சாட்சியாக இருப்போர், வட்டி எழுத்தர், பச்சை குத்திவிடும் பெண்கள், அழகுக்காகப் பச்சை குத்திக்கொள்ளும் பெண்கள், ஸகாத் கொடுப்பதைத் தடுப்பவர், (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை (முதல் கணவனுக்கு) அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவன், (அவ்வாறு மணந்துகொள்ளத் தூண்டும்) முதல் கணவன் ஆகியோரை அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சபித்தார்கள். மேலும், ஒப்பாரி வைத்து அழுவதை நபி (ஸல்) அவர்கள் தடுத்துள்ளார்கள்.
3) அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை (முதல் கணவனுக்கு) அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவனையும், (அவ்வாறு மணந்துகொள்ளத் தூண்டும்) முதல் கணவனையும் அல்லாஹ்  சபிக்கின்றான்.
4) உக்பா பின் ஆமிர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: "இரவல் வாங்கப்பட்ட "பொலி காளை" குறித்து உங்களுக்கு நான் சொல்லட்டுமா?" என அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் வினவினார்கள். அப்போது மக்கள், "ஆம்; அல்லாஹ் வின் தூதரே (சொல்லுங்கள்)" என்று கூறினார்கள்.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை (முதல் கணவனுக்கு) அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக, அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவனே அவன். அந்த இரண்டாவது கணவனையும் அவ்வாறு மணந்துகொள்ளத் தூண்டும் முதல் கணவனையும் அல்லாஹ்  சபித்துள்ளான்.
5) இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக மற்றொருவன் அவளை மணந்துகொள்வது குறித்து அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களிடம் வினவப்பட்டது.
அப்போது நபி (ஸல்) அவர்கள், "இரண்டாவது கணவன் அவளை மணந்துகொள்ளும்போது அவளுடன் சேர்ந்துவாழ வேண்டும் என்ற ஆசையுடன் அவளுக்கு அநீதியிழைக்காமல், அல்லாஹ் வின் வேதத்தில் கூறப்பட்ட (மணவிலக்குக் குறித்தச்) சட்டத்தைப் பரிகாசம் செய்யாமல், அவளை மணந்து அவளுடன் தாம்பத்திய சுகத்தை அனுபவித்தாலே தவிர, அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்படமாட்டாள்" என்று கூறினார்கள்.
6) அபூஹுரைரா (ரலி) அவர்கள் கூறியதாவது: (மூன்று முறை) மணவிலக்கு அளிக்கப்பட்ட பெண்ணை (முதல் கணவனுக்கு) அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக அவளை மணந்துகொள்ள முன்வரும் இரண்டாவது கணவனையும், (அவ்வாறு மணந்துகொள்ளத் தூண்டும்) முதல் கணவனையும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் சபித்தார்கள்.
7) நாஃபிஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் இப்னு உமர் (ரலி) அவர்களிடம் வந்து கேட்டார்: ஒருவர் தம் மனைவிக்கு மூன்று முறை மணவிலக்கு அளித்துவிட்டார். பின்னர் அவருடைய சகோதரர் அவளைத் தம் சகோதரரான முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆக்குவதற்காக அவருடைய சகோதரரின் கட்டளையின்றி அவர் அவளை மணந்துகொண்டார். இந்நிலையில், அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்படுவாளா?
அப்போது இப்னு உமர் (ரலி) அவர்கள், "அவர் அவளுடன் சேர்ந்துவாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவளை அவர் மணந்துகொண்டாலே தவிர, அவள் முதல் கணவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆகமாட்டாள்" என்று கூறினார்கள்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களது காலத்தில் இத்தகைய திருமணத்தை முறை தவறிய திருமணமாகவே நாங்கள் கருதிவந்தோம். 
அடுத்து அல்லாஹ்  கூறுகின்றான்: அவன் அவளுக்கு "மணவிலக்கு" அளித்துவிட்டால் -அதாவது இரண்டாவது கணவன் அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்ட பிறகு மணவிலக்கு அளித்துவிட்டால்- அவ்விருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டுவோம் என்று கருதினால், அவ்விருவரும் (திருமணத்தின் மூலம்) சேர்ந்துகொள்வது அவர்கள்மீது குற்றமில்லை.
அதாவது அவளும் முதல் கணவனும் நல்ல முறையில் சேர்ந்து வாழலாம் என எண்ணி, அவ்விருவரும் மீண்டும் மணந்துகொள்வது அவர்கள்மீது குற்றமில்லை.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "அவ்விருவரும் அல்லாஹ் வின் வரம்புகளை நிலைநாட்டுவோம் என்று கருதினால்" என்றால் "அவர்கள் மீண்டும் மணந்துகொள்வதன் மூலம் ஒருவருக்கொருவர் அநீதியிழைக்காமல் நல்ல முறையில் வாழ்வார்கள் என அவர்கள் எண்ணினால்" என்று பொருள்.
"இவை அல்லாஹ் வின் வரம்புகளாகும்." அதாவது இவை அல்லாஹ் வின் மார்க்கச் சட்டங்களாகும். "அறிந்துகொள்ளும் மக்களுக்காக இவற்றை அல்லாஹ்  தெளிவுபடுத்துகின்றான்."
ஒருவர் தம் மனைவியை ஒரு முறையோ, இரண்டு முறைகயோ "தலாக்" சொல்லி, அவளது "இத்தா"க் காலம் முடியும்வரை திரும்ப அழைக்காமல் அப்படியே விட்டுவிட்டார். அதையடுத்து அவள் வேறொருவரை மணந்துகொண்டாள். அவர் அவளுடன் தாம்பத்திய உறவு கொண்டபின் "தலாக்" சொல்லிவிட்டார். பின்னர் "இத்தா"வும் முடிந்தது. மறுபடியும் முதலாவது கணவரே அவளை மணந்தார்.
இப்போது இவர் மீண்டும் மூன்று முறை "தலாக்" சொல்லும் உரிமையைப் பெறுவாரா, அல்லது முதலில் சொன்ன "தலாக்" போக எஞ்சிய (ஒன்று அல்லது இரண்டு) "தலாக்" மட்டுமே சொல்ல அனுமதியுண்டா என்பதில் அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகிறது.
முதலில் பயன்படுத்திய "தலாக்" போக எஞ்சிய "தலாக்" மட்டுமே இப்போது சொல்ல முடியும் என்று இமாம் மாலிக், ஷாஃபிஈ, அஹ் மத் பின் ஹன்பல் (ரஹ் ) ஆகியோர் கூறுகின்றனர். இதுவே நபித்தோழர்களில் ஒரு குழுவினரின் கருத்துமாகும்.
ஆனால், அபூஹனீஃபா (ரஹ் ) அவர்களும், அவர்களுடைய தோழர்களும், இரண்டாவது கணவன் திருமணம் செய்ததன் மூலம் முந்தைய நிலை முடிவுக்கு வந்துவிட்டது என்றும், எனவே மறுபடியும் முதலாவது கணவன் திருமணம் செய்துகொள்ளும்போது (புதிதாக) மூன்று "தலாக்" சொல்லும் உரிமையைப் பெறுவான் என்றும் கூறுகின்றனர்.
இரண்டாவது கணவன் மூலம் மூன்று "தலாக்" உரிமையே முடிவுக்கு வந்துவிட்ட பிறகு, எஞ்சிய இரண்டு அல்லது ஒரு "தலாக்" உரிமை முடிந்துவிடும் என்பதைச் சொல்லத் தேவையில்லை என்பது இவர்களின் வாதமாகும்.
